Qded Bode forma 
முத்திரைச்‌ செய்தித்‌ தாள்‌ இல. 708 
Stamp Bulletin No. 
890 Bad SSO 
ஞாபகார்த்த வெளியீடு 
Commemorative Issue 


ink 


ம்‌ HESS 
SREE NARAYANAGHRUDEV 


இ a0 662665 
W நாராயண குருகேவ்‌ 
Sree Narayana Gurudev 


2009.09.04 


Philatelic Bureau 
Department of Posts, 
Postal Headquarters, D. R. Wijewardena Mawatha, 
Colombo 01000, SRI LANKA. 


des MILI, 
MOG ௦650952689, 
and CSOD, 
6. qb. 8௦46௦௦ 6065, 
eme® 01000. 


முத்திரைப்‌ பணியகம்‌, 
அஞ்சல்‌ திணைக்களம்‌, 
அஞ்சல்‌ தலைமையகம்‌, 
டீ. ஆர்‌. விஜேவர்தன மாவத்தை, 
கொழும்பு 01000. 


mod SEDO SO, 
DE ACO, 

8. gob. 86465௦ 6065, 
©MIE® 01000. 


இ மல Qd, டக்‌ 155 OB SO 60௦657 
31088 334557 § CM (1 6650௧66368 ௫66௦ 
mbara 88827 dj. 5.00 ஐ அத gad ஐ௫ awd 
௫862௦8 2009 6(682(இல5 66 04 O15 sm Raat mdz 69. 


MMOLE 6, 600086 MSS 6, 65606 SOIR 
மல Bag Onus8st gad 6506ம்‌ 60 86௫7 goon 
OaDIOSOaR 6 OD § ௯௦௦௦௦5 068657 “2009 Beors ED 
- 869 BIE Cod” 8 B Com சடம்‌ 000037 
Boatsna இ ௫0௦85 OCHE ydd QAHOMO 6056௫ 89% 
கடகி. 


1854 € onldcod 8 con CIA இ MID ௫857 1918 
8 66 1926 8 ©OSOS (௫.63, gol SIRO 1928 8 6660 
Ono SIO ot Aw. 


இ Dhan ஓரக] OCO ஓலை கழி gdHo 
O10 8800 qulon MIEN 14, 602068 6௫46௦5, gow 133 
Eon 680060 889 € mdoa 001 Odem OCHE 
a@eds. குட ODS 0௫8627 606 dobaoast 
ஏகிய 9 ஐடி. 


8 Com 6000663756 BEz 1980 gow 48 Com EMD WOost 
65௦6802885 8 Gorm இ moan Qd sSHa OBI Qda 
ஏகி 0160 60 gede 00௫06 667605 ayy CAD 
௪௮6, ஐல ends ௫006 Cm CSO OBa otdd 
௫6௫7 66 கடும்‌ qoiw5O yOEo B50 6 6083 Bg 
DIB C1௦0. 


ஒடு gO” Qd duwe, “Bae SSS Obod 
ஓட acon, 600 pods, O@O 6௨8௦௦௨ am ER 
SMCS ஓம cma YO B88 Hardemo, OD 
Domed OOD ௫௫6650 OD QO 686767 ஒல(3746 Ons 
ots goa 8500 ex 5 சு gad BANS YO 860 Sam 
€ od. 


Baw ada மை 


3202090 
COA 
90௯ 
azra 

9௯ Qa 
oy MEO 
80 YOI 


OIRLO 


20௯ 
செக கமல 


[6110] 


OCI ME YO 


Adeda BEIT Sedad 


: 2009 (85௫95 Ges 04 AB 8 
5.00 

: NAC Rob 

: 8. 8. 30 x 8. 8. 41 

: Boes 

: Oclowd ௫௫5196 

: vma இப 100 QB 

: 13 1/2 x 14 (e093 66௫௧7 00 


050605 99௮ 65) 


: GSO ௫66 6660055657, 


8 Cm 


: ஓ௮௦8 
: 102 கீ, des. 08. 60085 Aded 


இ௨௯ 0௦8 


: 888 
: 5,00,000 


FOCE mde gawa மை: 2010.09.03 


மை கிழி BO : 
இ m 65௫98 - 2009.08.25 


அஞ்சல்‌ திணைக்களம்‌, 
அஞ்சல்‌ தலைமையகம்‌, 

டீ. ஆர்‌. விஜேவர்தன மாவத்தை, 
கொழும்பு 01000. 


ஸ்ரீ நாராயண குருதேவ்‌ அடிகளாரின்‌ 155 ஆவது ஜனன தின 
ஞாபகார்த்தமாக இலங்கை அஞ்சல்‌ திணைக்களத்தின்‌ 
முத்திரைப்‌ பணியகம்‌ ரூபா 5.00 இனப்‌ பெறுமதியான புதிய 
முத்திரை ஒன்றை 2009 ஆம்‌ ஆண்டு செத்தெம்பர்‌ மாதம்‌ 04 
ஆந்‌ திகதியன்று வெளியிடவுள்ளது. 


முனிவரும்‌, ஆன்மீகத்‌ தலைவரும்‌, சமூக சீர்திருத்தவாதியும்‌, 
மானுடப்பிறவிகள்‌ அனைவர்‌. மத்தியில்‌ சமாதானத்திற்கும்‌, 
செளஜனயத்திற்குரிய திருத்தூதுவருமான அருள்மிகு 
ஸ்ரீ நாராயண குருதேவ்‌ அடிகளாரை, “2009 சுதந்திர தின - 
தெயட்ட கிருல” கொண்டாட்டங்களில்‌ இலங்கை அரசாங்கத்தின்‌ 
அழைப்பின்‌ பேரில்‌ பிரஜிநிதித்துவப்படுத்திய இலங்கை 
மலையாளிகள்‌ சரூகம்‌ வணங்கிப்‌ போற்றுகின்றது. 


1854 ஆம்‌ ஆண்டு கேரளாவில்‌ பிறந்த ஸ்ரீ நாராயண 
குருதேவ்‌ அடிகளார்‌ 1918 ஆம்‌ 1926 ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
இந்நாட்டிற்கு விஜயம்‌ செய்தார்‌. அதன்‌ பின்னர்‌ 1928 ஆம்‌ 
ஆண்டு அவர்‌ மகா சமாதி அடைந்தார்‌. 


ஸ்ரீ நாராயண குருதேவ்‌ அடிகளாருக்கான திருக்கோயில்‌ 
கொழும்பு 14, லெயாட்ஸ்‌ புரோட்வே, இல. 133 இல்‌ 
அமைந்துள்ள ஸ்ரீ நாராயண குரு ஞாபகார்த்த மலையாளி 
மண்டபத்தில்‌ அமையப்பெற்றுள்ளது. ஸ்ரீ நாராயண குருதேவ்‌ 
அடிகளாரின்‌ பாதார விந்தங்களினால்‌ இத்தலம்‌ புனிதத்துவம்‌ 
அடைந்துள்ளது. 


இலங்கை பாராளுமன்றத்தினால்‌ 1980 ஆம்‌ ஆண்டின்‌ 48 
ஆம்‌ இலக்கச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ கூட்டிணைக்கப்பட்ட இலங்கை 
ஸ்ரீ நாராயண குரு சமாஜம்‌ சாதி, சமய வேறுபாடுகளின்றி 
வசதியற்றோருக்கு மனிதாபிமான சேவைகளை வழவ்குவதன்‌ 
மூலம்‌ குருதேவின்‌ போதனைகளை வியாபித்து, குருதேவின்‌ 


ஆலயத்தையும்‌ 
பாதுகாக்கின்றது. 


ஞாபகார்த்த மண்டபத்தையும்‌ பேணிப்‌ 


இந்த ஆன்மீக ஆசான்‌ “மனித குலத்திற்கு ஒரு ஜாதி, ஒரு 
மதம்‌, ஒருவனே தேவன்‌” எனும்‌ உன்னத எண்ணக்கருவை 
உலகெங்கும்‌ பரப்ப ஓயாது பாடுபட்டார்‌. மனித குலத்தின்‌ 
விமோசனத்திற்காக குருதேவின்‌ போதனைகள்‌ மிக உயர்வாகப்‌ 
போற்றப்படுவதுடன்‌, உலகளாவிய ரீதியில்‌ அவை 
பின்பற்றப்படுகின்றன. 


தொழில்நுட்ப விபரங்கள்‌ 


வெளியிடும்‌ திகதி : 2009, செத்தெம்பர்‌ 04 


இனப்பெறுமதி : ரூ. 5.00 
வடி.வமைப்பாளர்‌ : பெஸில்‌ குரே 
வடிவம்‌ : செங்குத்தானது 
முத்திரை அளவு : 80 மிமீX 41 மி. மீ. 


அச்சீட்டு செயல்முறை : எதிர்ப்படி கல்லச்சுமுறை 


தூளமைப்பு : தூாளொன்றுக்கு 100 முத்திரைகள்‌ 

துளையீடு : 13 1/2 * 14 (வழமையான துளையீடும்‌ 
வழமைக்குமாறான துளையீடும்‌) 

அச்சாளர்கள்‌ : அரசாங்க அச்சுத்‌ திணைக்களம்‌, 


இலங்கை 


பாவிக்கப்பட்ட நிறங்கள்‌ : 4 நிறங்கள்‌ 


தாள்‌ : 102 ஜி. எஸ்‌. எம்‌. பாதுகாப்பான 
முத்திரைத்தாள்‌ 

பசை : பிவிஏ 

அச்சடித்த தொகை : 5,00,000 


விற்பனை செய்யும்‌ 


கடைசித்‌ திகதி 2010.09.03 


முன்னைய வெளியீடு : 
இலங்கைச்‌ சுங்கம்‌- 2009.08.25 


5 


Department of Posts, 
Postal Headquarters, 

D. R. Wijewardena Mawatha, 
Colombo 01000. 


The Philatelic Bureau of the Department of Posts will issue 
a new Postage Stamp in the denomination of Rs. 5.00 on 04th 
September, 2009, to commemorate the 155th Birth 
Anniversary of Sree Narayana Gurudev. 


Sri Lankan Malayalee community which represented at 
the Independence Day-”Deyata Kirula Celebration 2009" on 
the invitation of the Govt. of Sri Lanka, venerates His 
Holiness Sree Narayana Gurudev, a saint, spiritual leader, 
social reformer and a prophet of peace and harmony among 
all human beings. 


Sree Narayana Gurudev born in 1854 in Kerala visited this 
country in 1918 and 1926. His Holiness attained Maha 
Samadhi in 1928. 


A shrine for Sree Narayana Gurudev is located at Sree 
Narayana Guru Memorial Malayalee Hall, No. 133, Layards 
Broadway, Colombo 14, which has been sanctified by Gurudev. 


Sree Narayana Guru Society of Sri Lanka, incorporated 
under Act No. 48 of 1980 by the parliament of Sri Lanka, 
maintains the Gurudev’s Shrine and the Memorial Hall, while 
propagating his teachings and by providing humanitarian 
services to the needy. irrespective of caste and creed. 


His Holiness, un-tirelessly propagated the noble concept 
of “One Caste, One Religion, One God for all Mankind”. 
Gurudev’s teachings are highly appreciated and practised 
globally for the benefit of the humanity. 


Details of the Issue 


Date of Issue 
Denomination 
Designer 

Stamp Size 
Format 

Printing Process 
Sheet Composition 


Perforations 


Printers 


Colours 

Paper 

Gum 

Quantity Printed 


Last date of sale 


Previous Issue: 


4th September, 2009 

Rs. 5.00 

Basil Cooray 

30mm. x 41mm, 

Vertical 

Offset Lithography 

100 stamps per sheet 

13 1/2x 14 (abnormal perforation with 
normal perforations) 

Department of Government Printing, 
Sri Lanka 

4 Process Colours 

102 gsm. Security Stamp Paper 
PVA 

500,000 

03.09.2010 


Sri Lanka Customs - 25.08.2009 


